﻿108. இதற்கு முன்னர் மூசாவிடம் (கேள்வி) கேட்கப்பட்டதைப் போன்று, நீங்கள் உங்கள் தூதரிடம் (கேள்வி) கேட்க நினைக்கின்றீர்களா? இறைநம்பிக்கைக்குப் பதிலாக இறைமறுப்பை மாற்றிக்கொண்டவர் நேர்வழியிலிருந்து தவறிவிட்டார்.
-------------------------------
சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே அவற்றைப் பற்றி நபி (ஸல்) அவர்களிடம் (துருவித் துருவி) கேள்வி கேட்கக் கூடாதென இறைநம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் இங்கே தடை விதிக்கின்றான்.
மற்றொரு வசனம் கூறுகிறது: இறைநம்பிக்கை கொண்டோரே! சில விஷயங்களைப் பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பாதீர்கள். உங்களுக்கு அவை வெளிப்படுத்திக் காட்டப்பட்டால் உங்களுக்குத் தீங்கு தரும். குர்ஆன் அருளப்படுகிற சந்தர்ப்பத்தில் அவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு அவை வெளிப்படுத்தப்பட்டுவிடும். (5:101)
அதாவது ஒரு விஷயத்தைப் பற்றி அது தொடர்பான இறைவசனம் அருளப்பெற்ற பிறகு நீங்கள் விளக்கம் கேட்டால் உங்களுக்கு விளக்கம் கூறப்படும். அதே நேரத்தில் அந்த விஷயத்தைப் பற்றி அது நிகழ்வதற்கு முன்பே கேள்வி கேட்காதீர்கள். ஏனெனில், அவ்வாறு கேட்ட காரணத்தாலேயே அது தடை செய்யப்பட்டுவிடலாம்.
ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது: எவர் தடை செய்யப்படாத ஒன்றைப் பற்றி கேள்வி கேட்டு, அவர் கேள்வி கேட்ட காரணத்தாலேயே அது தடை செய்யப்படுமானால், அவரே முஸ்லிம்களில் மிகப் பெரும் குற்றவாளியாவார். 
முஃகீரா பின் ஷுஅபா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், (தேவையின்றி) அதிகமாகப் பேசுவதிலிருந்தும், செல்வத்தைப் பாழ்படுத்துவதிலிருந்தும், அதிகமாகக் கேள்வி கேட்பதிலிருந்தும் (மக்களைத்) தடுத்துவந்தார்கள்.

தேவையற்ற கேள்விகள் 
---------------------------------
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: நான் உங்களுக்கு எதைப் பற்றி, (அதைச் செய்யுங்கள், அல்லது செய்ய வேண்டாம் என்று) சொல்லாமல் விட்டுவிட்டேனோ அதை(ப் பற்றிக் கேள்வி கேட்காமல்) நீங்களும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் அழிந்துபோனதெல்லாம் அவர்கள் தங்கள் நபிமார்களிடம் அதிகமாகக் கேள்வி கேட்டதாலும், அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டதாலும்தான். எனவே, உங்களுக்கு ஒன்றை நான் கட்டளையிட்டால் உங்களால் முடிந்த அளவிற்கு அதைச் செய்யுங்கள். ஒன்றிலிருந்து உங்களைத் தடுத்தால் அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள்.
அதற்குமுன் ஒரு முறை நபி (ஸல்) அவர்கள், "அல்லாஹ்  உங்கள்மீது ஹஜ்ஜைக் கடமையாக்கியுள்ளான்" என்று மக்களிடம் கூறினார்கள். உடனே ஒருவர், "அல்லாஹ் வின் தூதரே! ஒவ்வொரு ஆண்டிலுமா?" என்று கேட்டார். இவ்வாறு திரும்பத் திரும்ப மூன்று முறைகள் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சற்று நேரத்திற்குப் பிறகு, "இல்லை" என்று கூறிவிட்டு, "நான் மட்டும் "ஆம்" என்று கூறியிருந்தால் (ஆண்டுதோறும்) அது கடமையாக்கப்பட்டிருக்கும்; அப்படி கடமையாகியிருந்தால் உங்களால் (அதை நிறைவேற்ற) இயலாமல் போயிருக்கும்" என்றார்கள். பின்னர்தான் மேற்கண்ட ஹதீஸைக் கூறினார்கள்.
இதனால்தான் அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் எதைப் பற்றியும் கேள்வி கேட்கக் கூடாதென எங்களுக்குக் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால், கிராமவாசிகளில் யாரேனும் வந்து நபி (ஸல்) அவர்களிடம் கேள்வி கேட்டால் அதை நாம் செவியுறலாமே என்று விரும்புவோம்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய தோழர்களைவிடச் சிறந்த சமுதாயத்தார் எவரையும் நான் கண்டதில்லை. அவர்கள் வெறும் பன்னிரண்டு பிரச்சினைகளைப் பற்றி மட்டுமே நபி (ஸல்) அவர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார்கள். அவை அனைத்தும் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக:
உம்மிடம் அவர்கள் மதுவைப் பற்றியும் சூதாட்டத்தைப் பற்றியும் கேட்கின்றனர். (2:219)
புனித மாதங்களில் போர் புரிவது குறித்து உம்மிடம் அவர்கள் வினவுகின்றனர். (2:217)
அவர்கள் உம்மிடம் அநாதைகளைப் பற்றியும் கேட்கின்றனர். (2:220)
"முன்னர் மூசாவிடம் கேட்கப்பட்டதைப் போன்று உங்கள் தூதரிடமும் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா?" என்ற வினா, இறைநம்பிக்கையாளர்கள், இறைமறுப்பாளர்கள் ஆகிய அனைவருக்கும் பொதுவானதாகும்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: (நபியே!) நீங்கள் விண்ணிலிருந்து ஒரு வேதத்தை அவர்கள்மீது இறக்கிக் கொண்டுவர வேண்டுமென வேதக்காரர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். (4:153)
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை ராஃபிஉ பின் ஹுரைமலா, வஹ் ப் பின் ஸைத் ஆகிய இருவரும் (நபி (ஸல்) அவர்களிடம்), "முஹம்மதே! நீர் விண்ணிலிருந்து ஒரு வேதத்தை எங்கள்மீது இறக்கிக் கொண்டுவாருங்கள். அவ்வாறு கொண்டுவந்தால் அதை நாங்கள் ஓதுவோம். எங்களுக்காக ஆறுகளைப் பொங்கி ஓடச் செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களை நாங்கள் ஏற்று, உங்களைப் பின்பற்றுவோம்" என்றனர். அவர்கள் அவ்வாறு கூறியதன் பேரிலேயே அல்லாஹ்  இந்த வசனத்தை (108) அருளினான்.

பொன்மலை 
-----------------
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: குறைஷிக் குலத்தார், (மக்காவிலுள்ள) தங்களுக்கு "ஸஃபா" மற்றும் "மர்வா" மலைகளைத் தங்கமாக மாற்றித் தருமாறு முஹம்மத் (ஸல்) அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "சரி (மாற்றித் தருகின்றேன்). ஆனால், அது இஸ்ரவேலர்களுக்கு (அருளப்பெற்ற) உண்கலத்தை (அல்மாயிதா) போன்று உங்களுக்கு அமைந்துவிடும்" என்றார்கள். (அதாவது அந்த உண்கலம் அருளப்பெற்ற பின்னர் இறைநம்பிக்கை கொள்ளாதாவருக்குத் தண்டனை கிட்டியது.) உடனே அவர்கள் அதை மறுத்து, அதிலிருந்து பின்வாங்கிவிட்டனர்.
ஆக, இறைத்தூதர் மூசா (அலை) அவர்களிடம் இஸ்ரவேலர்கள் பிடிவாதமாகவும் அடம்பிடித்தும், மறுத்தும் கேள்வி கேட்டதைப் போன்றே, நபி (ஸல்) அவர்களிடமும் பிடிவாதம் பிடித்து நச்சரிக்கும் வகையில் கேள்வி கேட்டோரை அல்லாஹ்  இந்த வசனத்தில் கண்டிக்கின்றான்.
அடுத்து "இறைநம்பிக்கைக்குப் பதிலாக இறைமறுப்பை மாற்றிக்கொண்டவர்" அதாவது இறைநம்பிக்கைக்குப் பதிலாக இறைமறுப்பைக் கொள்முதல் செய்துகொண்டவர், "நேர்வழியிலிருந்து தவறிவிட்டார்." அதாவது அவர் நேரான வழியிலிருந்து அறியாமை மற்றும் வழிகேட்டிற்கு வெளியேறிச் சென்றுவிட்டார்.
நபிமார்களை ஏற்று, அவர்களைப் பின்பற்றி, அவர்களுக்குக் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் அதிலிருந்து பிறழ்ந்து, அவர்களை மறுத்து, அவர்களுக்கு மாறு செய்து, இறைமறுப்பின் அடிப்படையிலும், பிடிவாதத்தின் பேரிலும் தேவையில்லாத கேள்விகளைக் கேட்டால், அவர்களின் நிலையும் இதுதான். இதையே அல்லாஹ்  பின்வரும் வசனத்தில் கூறுகின்றான்:
(நபியே!) அல்லாஹ் வின் அருட்கொடையை இறைமறுப்பாக மாற்றி, தங்கள் சமுதாயத்தாரை அழிவு இல்லமாகிய நரகத்தில் தங்கவைத்தவர்(களின் நிலை)களை நீங்கள் பார்க்கவில்லையா? அதில் அவர்கள் நுழைவார்கள். அது தீய தங்குமிடமாகும். (14:28,29)
